APRIL/MAY 2025 


DTA23 — தொல்காப்பியம்‌ - சொல்லதிகாரம்‌ 


Time : Three hours Maximum : 75 marks 


10. 


பகுதி அ - (10% 2=20 மதிப்பெண்கள்‌) 

அனைத்து வினாக்களுக்கும்‌ விடையளி. 
கிளவியாக்கம்‌ என்றால்‌ என்ன? 
வேற்றுமை எத்தனை வகைப்படும்‌ ? 
அச்சக்‌ கிளவிக்கு மயங்குவன யாவை 7 
முறைப்பெயர்க்‌ கிளவி எவ்வாறு அமையும்‌? 
சார்ந்து தோன்றும்‌ சொற்கள்‌ எவையெவை? 
உண்ணூற்வந்தான்‌ என்பதன்‌ வழக்குச்‌ சொல்‌ எது? 


எற்றென்‌ கிளவி என்பது என்ன 7 


. துயவென்‌ கிளவி என்பது என்ன? 


திரிசொல்‌ என்றால்‌ என்ன? 


தொல்காப்பியச்‌ சொல்லதிகாரத்திற்குப்‌ பழைய 
உரையாசிரியர்கள்‌ யார்யார்‌? 


3138 


11. 


12. 


13. 


14. 


பகுதி-ஆ — (5 % 5 - 25 மதிப்பெண்கள்‌) 


(அ) 


(ஆ) 


(அ 


(ஆ) 


(அ) 


(ஆ 


(ஆ) 


அனைத்து வினாக்களுக்கும்‌ விடையளி. 
ஆடூஉ., மகடூஉ அறியும்‌ சொற்கள்‌ எவ்வாறு 
அமையும்‌? எடுத்துக்காட்டு தருக. 

(அல்லது) 


உருபேற்றலும்‌ பெயரது இலக்கணம்‌ என்பதற்கு 
எடுத்துக்காட்டு தருக. 


ஒருவீனை ஓடுச்சொல்‌ உயர்பின்‌ வழித்தே - 
விளக்குக. 


(அல்லது) 
விளி ஏலாத னகர வீற்றுச்‌ சொற்கள்‌ 
எவையெவை? 


பால்‌ விளங்க நிற்கும்‌ உயர்திணைப்‌ பெயர்கள்‌ 
யாவை? ச 


(அல்லது) 
ஒருவர்‌. மருங்கின்‌ படர்க்கைச்‌ சொற்களை 
எடுத்துக்காட்டுடன்‌ தருக. 
உம்மைகள்‌ எத்தனை வகைப்படும்‌? 


அவையெவை? 
(அல்லது) 


உள்ளதன்‌ நுணுக்கம்‌ எத்தனை வகைப்படும்‌? 
எடுத்துக்காட்டு தருக. 


2 3138 


15. 


16. 


17. 


18. 


19. 


20. 


(அ) பிரிநிலை யெச்சம்‌ பிரிநிலை முடிபின - விளக்குக. 


(அல்லது) 
(ஆ) அளபெடைப்‌ பெயரே அளபெடை .யியல - 
ளக்குக. 


பகுதி இ-- (8% 10 - 80 மதிப்பெண்கள்‌) 


- எவையேனும்‌ மூன்று வினாக்களுக்கு விடையளி. 


இடவழுக்காத்தல்‌, இறந்தது காத்தல்‌ சொற்கள்‌ பற்றி 
எடுத்துக்காட்டுடன்‌ வி 


நான்காம்‌ வேற்றுமை மயங்குமாற்றை 
எடுத்துக்காட்டுடன்‌ விளக்குக. 
பாலறிய வந்த உயர்திணைப்‌ பெயர்களை 
எடுத்துக்காட்டுடன்‌ விளக்குக. 


உரிச்சொல்‌ தோன்றும்‌ இடங்களை எடுத்துக்காட்டுடன்‌ 


விளக்குக. 


செய்யுள்‌ செய்தற்குரிய அறுவகைப்பட்ட சொற்களை 
எடுத்துக்காட்டுடள்‌ விளக்குக. 


3 3138 


